108 போற்றித்‌ திருவுரு 


1 ஓம ஓம்‌ சக்தியே போற்றி ஓம்‌ 

2 ஓம்‌ ஓங்கார ஆனந்தியே போறறி ஓம்‌ 

3 ஓம்‌ உலக நாயகியே டோற்றி ஓம்‌ 

4 ஓம்‌ உறவுக்கு உறவானவளே டோற்றி ஓம்‌ 
ஓம்‌ உள்ளமலர்‌ உவந்தவளே போற்றி ஓம்‌ 
6 ஓம்‌ ஓதரிய பெரும்‌ பொருளே போற்றி ஓம்‌ 
7 ஓம உணமை பரம பொருளே போற்றி ஓம்‌ 
8 ஓம்‌ உயிராய நினறவளே போற்றி ஓம்‌ 

9 ஓம்‌ மருவத்தூர்‌ அமாந்தாய போற்றி ஓம்‌ 
10 ஓம்‌ மனமாசைத்‌ துடைப்பாய்‌ போற்றி ஓம்‌ 
11ஓம்‌ கவலை தவிப்பாய்‌ போறறி ஓம்‌ 

12 ஓம்‌ ககனவெளி ஆனாய போறறி ஓம்‌ 

13 ஓம்‌ புறறாகி வந்தவளே போறறி ஓம்‌ 

14 ஓம்‌ பாலாகி வடி ந்தவளே போற்றி ஓம்‌ 

15 ஓம்‌ பாமரா துயா துடைப்பாய்‌ போற்றி ஓம்‌ 
16 ஓம்‌ பணணாக இசைந்தாய போற்றி ஓம்‌ 
17 ஓம்‌ பாமலா உவந்தாய்‌ போற்றி ஓம்‌ 

18 ஓம்‌ பாம்புரு ஆனாய்‌ போற்றி ஓம்‌ 

19 ஓம்‌ சித்தூரு அமைந்தாய போற்றி ஓம்‌ 
20 ஓம்‌ செம்பொருள்‌ நீயே போற்றி ஓம்‌ 
21ஓம்‌ சக்தியே தாயே போற்றி ஓம்‌ 

22 ஓம்‌ சனமாக நெறியே போற்றி ஓம்‌ 

23 ஓம்‌ சமதாம விருந்தே பொற்றி ஓம்‌ 

24 ஓம்‌ ஓங்கார உருவே போறறி ஓம்‌ 


25 ஓம்‌ ஒருதவததுக குடையாய்‌ போற்றி ஓம்‌ 
26 ஓம்‌ நீளபசி தவிப்பாய போற்றி ஓம்‌ 

27 ஓம்‌ நிமமதி கருவாய்‌ போற்றி ஓம்‌ 

28 ஓம்‌ அகிலமே ஆனாய்‌ போறறி ஓம்‌ 

29 ஓம்‌ அண்டமே விரிந்தாய போற்றி ஓம்‌ 
30 ஓம்‌ ஆனமீகச்‌ செல்வமே போறறி ஓம்‌ 
31ஓம்‌ அனலாக ஆனாய போற்றி ஓம்‌ 

32 ஓம்‌ நீராக நிறைந்தாய்‌ போற்றி ஓம்‌ 

33 ஓம்‌ நிலனாகத்‌ திணிந்தாய போற்றி ஓம்‌ 
34 ஓம்‌ தூறாக வளாந்தாய போற்றி ஓம்‌ 

35 ஓம்‌ துணிபொருள நீயே போற்றி ஓம்‌ 

36 ஓம்‌ காரக வருவாய்‌ போற்றி ஓம்‌ 

37 ஓம்‌ கனியான மனமே டோற்றி ஓம்‌ 

38 ஓம்‌ மூலமே முதலே போறறி ஓம்‌ 

39 ஓம்‌ முனைச்சுழி விழியே போற்றி ஓம்‌ 
40 ஓம்‌ வீணையே இசையே போறறி ஓம்‌ 
41 ஓம விரைமலர்‌ அணிந்தாய்‌ போற்றி ஓம்‌ 
42 ஓம்‌ தத்துவங்‌ கடந்தாய்‌ போறறி ஓம்‌ 

43 ஓம்‌ சகலமறைப்‌ பொருளெ போற்றி ஓம்‌ 
44 ஓம்‌ உத்தமி ஆனாய்‌ போற்றி ஓம்‌ 

45 ஓம்‌ உயிாமொழிக குருவே போற்றி ஓம்‌ 
46 ஓம்‌ நெஞ்ஞம்‌ நீ மலாவாய்‌ போறறி ஓம்‌ 
47 ஓம்‌ நீள்‌ நிலத்‌ தெய்வமே போற்றி ஓம்‌ 
48 ஓம்‌ துரிய நிலையே போற்றி ஓம்‌ 


49 ஓம்‌ துரியா தீத வைப்பே போறறி ஓம்‌ 

50 ஓம்‌ ஆயிர இதழ உரைவாய்‌ போற்றி ஓம்‌ 
51ஓம்‌ அகிலமெலாம்‌ ஆடடுவிப்பாய்‌ பொற்றி ஓம்‌ 
52 ஓம்‌ கருவான மூலம்‌ போறறி ஓம்‌ 

53 ஓம்‌ உருவான கோலம்‌ போறறி ஓம்‌ 

54 ஓம சந்தமே உருவாய்‌ போறறி ஓம்‌ 

௦5 ஓம்‌ சரித்திரம்‌ மறைத்தாய போறறி ஓம்‌ 
56 ஓம்‌ சினமுத்திரை தெரிப்பாய்‌ போற்றி ஓம்‌ 
௦7 ஓம்‌ சினத்தை வேரறுப்பாய்‌ போற்றி ஓம்‌ 
௦8 ஓம்‌ கையிரண்டு உடையாய்‌ போற்றி ஓம்‌ 
59 ஓம்‌ கரைபுரண்ட கருணை போற்றி ஓம்‌ 
60 ஓம்‌ மொட்டுடைக்‌ கரத்தாய்‌ போற்றி ஓம்‌ 
61ஓம்‌ மோனநல்‌ தவத்தாய்‌ போற்றி ஓம்‌ 

62 ஓம்‌ யோக நல்‌ உருவே போறறி ஓம்‌ 

63 ஓம்‌ ஒளியென ஆனாய்‌ டோற்றி ஓம்‌ 

64 ஓம்‌ எந்திரத்‌ திருவே போற்றி ஓம்‌ 

65 ஓம்‌ மந்திரத்‌ தாயே போற்றி ஓம்‌ 

66 ஓம்‌ பிணி தவாத்திடுவாய்‌ டோற்றி ஓம்‌ 
67 ஓம்‌ பிறவிநோய அறுப்பாய்‌ போற்றி ஓம்‌ 
68 ஓம்‌ மாயவன்‌ தங்கையே போற்றி ஓம்‌ 

69 ஓம்‌ சேயவன தாயே போற்றி ஓம்‌ 

70 ஓம்‌ திரிபுரத்தாளே டோற்றி ஓம்‌ 

71 ஓம ஒருதவம்‌ தெரிப்பாய்‌ போறறி ஓம்‌ 

72 ஓம்‌ வேம்பினை ஆள்வாய்‌ போற்றி ஓம்‌ 


73 ஓம்‌ வினையெலாம்‌ தூப்பாய்‌ போற்றி ஓம்‌ 
74 ஓம்‌ அஞ்சனம்‌ அருள்வாய்‌ போற்றி ஓம்‌ 
7௦ ஓம்‌ ஆருயிர்‌ மருந்தே போற்றி ஓம்‌ 

76 ஓம்‌ கண்ணொளி காப்பாய்‌ போற்றி ஓம்‌ 
77 ஓம்‌ கருத்தொளி தருவாய்‌ போறறி ஓம்‌ 

78 ஓம்‌ அருள்‌ ஓளி செய்வாய்‌ போறறி ஓம்‌ 
79 ஓம்‌ அன்பொளி கொடுப்பாய போற்றி ஓம்‌ 
80 ஓம்‌ கனவிலெ வருவாய்‌ போறறி ஓம்‌ 
81ஓம்‌ கருத்திலே நுழைவாய்‌ போற்றி ஓம்‌ 
62 ஓம மக்களைக காப்பாய்‌ போற்றி ஓம்‌ 

83 ஓம்‌ மனநோயைத்‌ தவிப்பாய்‌ போற்றி ஓம்‌ 
84 ஓம்‌ எத்திசையும்‌ ஆனாய்‌ போற்றி ஓம்‌ 
65 ஓம இதயமாம்‌ வீணை போற்றி ஓம்‌ 

66 ஓம உருக்கமே ஒளியே போற்றி ஓம்‌ 

87 ஓம்‌ உள்ளுரை விருந்தே போற்றி ஓம்‌ 

88 ஓம்‌ மலப்பிணி தவிப்பாய்‌ போற்றி ஓம்‌ 
89 ஓம்‌ மனங்கனிந்து அருள்வாய்‌ போற்றி ஓம்‌ 
90 ஓம்‌ நாதமே நலமே போறறி ஓம்‌ 

91ஓம நளின மலா அமாவாய்‌ போற்றி ஓம்‌ 
92 ஓம்‌ ஒற்றுமை சொலவாய்‌ போற்றி ஓம்‌ 
93 ஓம்‌ உயாநெறி தருவாய்‌ போற்றி ஓம்‌ 

94 ஓம்‌ நிததமுங்‌ காப்பாய்‌ போற்றி ஓம்‌ 

95 ஓம்‌ நேரமும்‌ ஆள்வாய்‌ போற்றி ஓம்‌ 

96 ஓம்‌ பத்தினி பணிந்தோம்‌ போறறி ஓம்‌ 


97 ஓம்‌ பாரமே உனக்கே போறறி ஓம்‌ 

98 ஓம்‌ வித்தையே விளக்கே போற்றி ஓம்‌ 
99 ஓம்‌ விந்தையே தாயே போறறி ஓம்‌ 

100 ஓம்‌ ஏழையா அன்னையே டோற்றி ஓம்‌ 
101ஓம்‌ ஏங்குவோர்‌ துணையே போறறி ஓம்‌ 
102 ஓம்‌ காலனை பகைததாய்‌ போற்றி ஓம்‌ 
103 ஓம்‌ கணமணி ஆனாய்‌ போற்றி ஓம்‌ 
104 ஓம்‌ சத்தியப்‌ பொருளே போறறி ஓம்‌ 
105 ஓம்‌ சங்கடந தவிப்பாய்‌ போற்றி ஓம்‌ 
106 ஓம்‌ தத்துவச்‌ சுரங்கமே போற்றி ஓம்‌ 
107 ஓம்‌ தாயமையின விளக்கமே போறறி ஓம்‌ 
108 ஓம்‌ ஆறாதார நிலையே போறறி ஓம்‌ 
ஓம்‌ சக்தி! - ஓம்‌ சக்தி! - ஓம்‌ சக்தி! - ஓம்‌! 
ஓம்‌ சக்தி! - ஓம்‌ சக்தி! - ஓம்‌ சக்தி! - ஓம்‌! 
ஓம்‌ சக்தி! - ஓம்‌ சக்தி! - ஓம்‌ சக்தி! - ஓம்‌! 


ஓம்‌! ஓம்‌! ஓம்‌! 


